Kerala Gazette No. 2 dated 14th January, 2014 . 
PART I 


Section iii 


பக 


GOVERN 


தாக்கல 


RNMENT OF 


KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - ஐ ) துறை 
அறிக்கை 

2013 பிப்ரவரி 28 
எண் 25020/ ச . இ . ஐ . 2 / 2012 /சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

1934 பால்குணா 9. 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப் 
பட்ட மசோதாவிற்கு 2013 பிப்ரவரி 27ஆம் தேதி கேரள ஆளுநரின் ஒப்புதல் 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 
சி . கெ . பத்மாகரன் , 
சிறப்புச்செயலர் ( சட்டம்). 


2013- ன் சட்ட 


ம் எண் 12 


2013 - ன் ஊதியம் மற்றும் படிகள் நல்குதல் 

(திருத்த ) சட்டம் 


1951- ன் ஊதியம் மற்றும் படிகள் நல்குதல் சட்டத்தை மேலும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 


முன்னுரை - 1951 - ன் ஊதியம் மற்றும் படிகள் நல்குதல் சட்டம் இதன் 
பின்வரும் தேவைகளுக்காக மேலும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்திநான்காவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1 ) இந்தச்சட்டம் 2013- ன் ஊதியம் 
மற்றும் படிகள் நல்குதல் (திருத்த ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது உடனடியாக அமலுக்கு வரும் . 
2 . 8C என்ற புதிய பிரிவு சேர்த்த ல் . - 1951- ன் ஊதியம் மற்றும் படிகள் 
நல்குதல் சட்டத்தின் (1951- ன் XIV ) பிரிவு 8பி - க்குப் பிறகு பின்வரும் பிரிவு 
சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது: 

“ சி . புத்தகங்கள் விலைக்கு வாங்குவது சம்பந்தப்பட்டு ஏற்படும் தொகை 
திருப்பி அளித்தல் . இதற்காக உருவாக்கப்படலாமெனும் அத்தகைய விதிகளுக்கு 
உட்பட்டு , சபாநாயகர் , துணை சபாநாயகர் , எதிர்கட்சித்தலைவர் , முதன்மை 
கொறடா மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவையின் ஒவ்வொரு 
நிதியாண்டும் புத்தகங்கள் வாங்குவது சம்பந்தப்பட்டு ஏற்பட்ட செலவு 
அதிக அளவு பதினைந்தாயிரம் ரூபாய் வரையில் திரும்ப பெறுவதற்கு உரிமை 
உடையதாக இருக்கும் . 


